NOVEMBER/DECEMBER 2028 


CSTA56 — தொல்லியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


ட்ட 


10. 


2. பகுதி அ-- (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
5 அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


Ai 
ர” வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை எவ்வாறு 


பகுக்கலாம்‌? 
தொல்லியலின்‌ இருபெரும்‌ பிரிவுகள்‌ எவை? 


இந்தியக்‌ கலைப்‌ படைப்புக்கள்‌ எந்தெந்த இடங்களில்‌ 
காணப்படுகின்றன? 


பண்பாட்டுப்‌ பரிமாற்றம்‌ என்றால்‌ என்ன? 


நெறியாளர்‌ அல்லது இயக்குநர்‌ (0011௦0%01) என்பவர்‌ 
யார்‌? 


நிலத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ எவை? 


மண்ணியல்‌ வாயிலாக காலத்தை கணக்கிடலாம்‌ எனக்‌ 
கூறியவர்‌ யார்‌? 


தொல்‌ தமிழகத்தில்‌ நிலவிய எழுத்து வடிவம்‌ எது? 
கல்வெட்டு தரும்‌ செய்திகளை எவ்வாறு பிரிக்கலாம்‌? 


உபபீடம்‌ என்றால்‌ என்ன? எங்கு காணப்படுகிறது? 


8908 


11. 


12, 


18. 


14. 


15. 


பகுதி ஆ-- (6 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ) 


(அ) 


(௮) 


(ஆ 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


தொல்லியல்‌ பொருள்‌ விளக்கம்‌ தருக. 

(அல்லது) 
தொல்லியலுக்கும்‌ கல்வெட்டியலுக்கும்‌ உள்ள 
தொடர்பினை விளக்குக. 
மண்ணியல்‌ புரட்சி விளக்குக. 

(அல்லது) 
அறிவியல்‌ நோக்கிலான தொல்லியல்‌ 
ஆய்வுகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
அகழாய்வுக்கான கருவிகள்‌, துணைக்‌ கருவிகளை 
விளக்குக. 

(அல்லது) 
அகழாய்வு முறைகளை விளக்குக. 


காலக்கணிப்பு முறை என்றால்‌ என்ன? 
(அல்லது) 
தொல்லியலும்‌ மானிடவியலும்‌ குறித்து விளக்கி 
எழுதுக. 
தேசிய அருங்காட்சியகம்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 
எழுத்துக்களின்‌ தோற்றத்தை விளக்கி எழுதுக. 


2 3903 


16. 


112 


18. 


19: 


20. 


பகுதி இ-- (3 % 10 ௪ 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


தொல்லியலின்‌ பொருள்‌ விளக்கம்‌ தன்மைகள்‌ குறித்து 
ஒரு கட்டுரை எழுதுக. 


தொல்லியலின்‌ வரலாறு குறித்து ஒரு கட்டுரை எழுதுக. 
அகழாய்வுப்‌ பணியாளர்கள்‌ குறித்து விளக்கி எழுதுக. 
தொல்‌ எழுத்துகள்‌ குறித்து கட்டுரை வரைக. 


தமிழக கோயிற்‌ கட்டிடக்கலைகளைத்‌ தொகுத்துக்‌ கூறுக. 


3 8908 


